கலிலியோ : 


* WHAT S THEIR STORY7 + 


ஆங்கிலத்தில் : ஜாக்குலின் மிட்டன் 

படங்கள் : ஜெர்ரி பால் 
தமிழில் : குமரேசன் முருகானந்தம் 


Galileo 


SCIENTIST AND STARGAZER 


JACQUELINE MITTON 
Illustrated by Gerry Ball 


H 


கலிலியோ கலீலி வளர்ந்தது தற்போது இத்தாலியில் இருக்கும் கலி லி யோ தனது ஆரம்பப் பாடங்களை வீட்டிலேயே ஒரு 
பீ சா என்ற நகரில் அவர் , இங்கிலாந்தில் ஷேக்ஸ்பியர் பிறந்த ஆசிரியரிடமிருந்து கற்றான் . அவன் குறிப்பாக வரைதல் , 
அதே ஆண்டான 1564 ஆம் ஆண்டில் பிறந்தார் . அவருடைய கவிதை மற்றும் கணிதத்தை மிகவும் ரசித்தான் . அவனுக்கு 
தந்தை யார் வின் சென்ச்சோ ஓர் இசைக்கலை ஞர் மேலும் 

10 வயதாக இருந்த போது , குடும்பம் அருகிலுள்ள 
கலி லி யோ விற்கும் இசையிலும் திறமை இருந்தது . அவன் லூட் 

நகரமான புளோரன்ஸ் நகருக்கு குடி பெயர்ந்தது . அங்கு 
மற்றும் ஆர்கன் இசைக்கருவிகளை வாசிக்கக் கற்றுக்கொண்டான் . 

கலி லி யோ ஒரு மடாலயப் பள்ளிக்குச் சென்றான் . ஆனால் 

கலி லியோ தான் ஒரு துறவி யாவதற்கு ஆர்வம் 
வின் சென்ச்சோ , எப்போதும் இசையில் ஏதாவது புதுமைக்கு 

காட்டிய போது , அவரது தந்தை திகிலடைந்து அவனை 
முயல்வதை விரும்பினார் . கலிலி யோ பல வழிகளில் தனது 

வெளியேறச் செய்தார் . 
தந்தை யைப் போலவே இருந்தார் . கலகலப்பான மற்றும் 
ஆற்றல் மிக்கதொரு குழந்தையாக இருந்த அவர் , தன்னைச் 
சுற்றியுள்ள அனைத்தையும் ஆராய்ந்து துருவித்துருவிப் பார்க்க 
விரும்பினார் . வின் சென்சோ தனது மகன் புத்திசாலி என்று 
அறிந்திருந்தார் , ஆனால் , அவன் உலகின் மிகச்சிறந்த 
அறிவியலறி ஞர்களில் ஒருவராக வருவான் என்று அவர் 
கனவிலும் நினைத்ததில்லை . 


க லீ லியின் குடும்பம் ஒரு பணக்காரக் குடும்பம் அல்ல . 
கலி லி யோவும் வாழ்வதற்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் 
என்ற நிலை இருந்தது . வின் சென் சோ தனது மகன் பி சா 
பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று 
விரும்பி னார் . ஆனால் கலி லி யோ அதை வெறுத்தான் . 
அவன் சில நேரங்களில் குறும்புக்காரனாக 
நடந்து கொண்டான் . அவன் தனது ஆசிரியர்களுடன் / 
தொடர்ந்து வாக்கு வாதத்தில் ஈடுபட்டான் , மேலும் தன்னை 
மிகவும் பிரபலப்படுத்திக் கொண்டான் . 
அவனுடைய பட்டப் பெயர் ரேங்லர் ஆகும் . 


போதகர் மிகவும் அலுப்பூட்டும் படியாக பிரசங்கம் செய்து 

கொ ண்டிருந்தார் . அதைக் கேட்பதற்குப் பதிலாக , 
கலி லி யோ ஒரு பெரிய ஒரு நீண்ட சங்கிலி யி னால் 
ஆடிக் கொ ண்டிருந்த சரவிளக்கின் ஆட்டத்தைப் பார்த்துக் 
கொண்டிருந்தான் . முதலில் அதன் ஊசலாட்டம் நீண்ட தாக 
இருந்தது , பின்னர் குறு கி விட்டது . ஆனால் அனைத்து 

ஊ ச லாட்டங்களும் - நீ ண்டதும் குறுகியதும் - ஒ ரே 

நேரத்தை எடுத்துக் கொண்டன . கலி லி யோ தனது 
இருதயத் துடிப்பின் சீரான கதியைக் கொண்டு அதன் 
நேரத்தை கணக்கிட்டான் . தனது புதிய கண்டு பிடிப் பின் 
- முக்கியத்துவத்தை அவர் விரைவாக உணர்ந்தான் பல 

ஆண்டுகளுக்குப் பிறகு , ஒரு ஊசல் கடிகாரத்தை 
வடிவமைக்க அவன் அதைப் பயன்படுத்துவான் 

கலி லி யோ மருத்துவத்தைக் கை விட்டான் . 
| அவன் மீண்டும் புளோரன்ஸ் சென்று கணிதம் 
- கற்றான் . ஆனால் அவன் இன்னும் எந்த 

பணி யையும் செய்ய தகுதி பெற வில்லை , 
- மேலும் , அவனுக்கு வேலையும் கிடைக்கவில்லை . 


பி சா வில் கலி லி யோ அவனுக்கு 18 வயதே 
இருக்கையில் முக்கிய மான அறிவியல் 
கண்டு பிடிப்பு ஒன்றை நிகழ்த்தினான் . 
அது தேவாலயத்தில் நிகழ்ந்தது . 


Tit 


பாயATERI 


கலி லி யோ அடுத்த நான்கு ஆண்டுகளை வீட்டில் இருந்தபடியே 
படிப்பதற்கும் , எழுதுவதற்கும் , பரி சோதனை செய்வதற்கும் 
செலவிட்டார் . இந்த நேரத்தில் அவர் பல 
செல்வாக்குள்ளவர்களுடன் நட்பு ஏற்படுத்திக் கொண்டார் . 
அவர் ஒரு இனிய இயல்புடைய விரும்பத்தக்க 
இளை ஞராகவும் மற்றவர்களை கவரக் கூடியவராகவும் 
இருந்தார் . 


அந்த காலகட்டத்தில் , பெரும்பாலான மக்கள் 

பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து 

நிலவி வந்த கருத்துக்களைக் கேள்வி 
கேட்காமல் ஏற்றுக் கொண்டிருந்தனர் . ஆனால் 
கலி லி யோ அக்கருத்துக்கள் உண்மை என்பதை 
நிரூபிப்பதற்கான சோதனை களைச் செய்வது 

அவசியம் என்று நம்பினார் . 


இறுதியில் கலி லி யோ வின் நண்பர் ஒருவர் அவருக்கு 
பீ சா பல்கலைக்கழகத்தில் கணித ஆசிரியப்பணி 
கிடைப்பதற்கு உதவினார் . ஆனால் அது 
ஆரம்பத்தில் இருந்தே மோ ச மாக சென்றது . 
கலி லி யோ மற்ற பேராசிரியர்களை கேலி 
செய்த போது அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டனர் 
அவர்கள் பழமை யானவர்கள் மற்றும் தவறான 
விஷயங்களை கற்பிக்கின்றனர் , என்றார் 
கலி லி யோ . 


தனது கருத்தைத் தெரிவிக்க , கலி லி யோ 
பொது இடத்தில் ஒரு பரி சோ தனை ஒன்றைச் 
செய்தார் . பீ சா நகரத்தில் சாய்ந்த கோபுரம் 

- ஒன்று இருந்தது . இன்றும் அது 
இருக்கிறது . அந்த கோபுரத்தின் உச்சி யி லி ருந்து 

இரு வெவ்வேறு எடையுள்ள பொருட்களை 
விழச் செய்தார் . கன மானது முதலில் நிலத்தை 
அடையும் என்பது பழைய நம்பிக்கை . ஆனால் 

அவை ஒரு சேர நிலத்தை அடையும் என்று 
கலி லி யோ நினைத்தார் . அவர் நினைத்தது 
சரி யே . பே ரா சிரியர்கள் , மாணவர்கள் மற்றும் 

பீ சா வின் மக்கள் வியப்படைந்தனர் . 


tha 


பீ சா வில் கலி லி யோ விற்கு பல 
எதிரிகள் உருவா கி னார்கள் . 
அவர்கள் அமளியும் , ஆரவாரமும் 
செய்ய வே அவருடைய 
சொற்பொழிவுகளுக்கு சென்றனர் . 
என வே மூன்று ஆண்டுகளுக்குப் 
பிற கு , கலி லி யோ அவரது சொந்த 
ஊ ரி லி ருந்து வெளி யேறி படு வா வில் 
உள்ள பல்கலைக்கழகத்திற்கு 
இடம் பெயர்ந்தார் . 
இன்று பி சா மற்றும் படு வா 
இரண்டும் இத்தாலியில் உள்ளன . 
ஆனால் கலி லி யோ உயிருடன் 
இருந்த போது , இத்தாலி என்ற 
நாடு எதுவும் இல்லை . தன்னாட்சிப் 
பெற்ற மா நிலங்களாக இருந்தன . 
அவை ஒவ்வொன்றும் அதன் சொந்த 
சட்டங்களையும் ஆட்சி யாளர்களைம் 
கொ ண் டிருந்தன . பீ சா டஸ்கனியில் 
இருந்தது , படு வா வெனிஸ் 
குடியரசில் இருந்தது . 


படு வா வில் இருந்த மக்கள் பீ சா வின் மக்களை விட 
புதிய கருத்துக்களை மிக எளிதாக ஏற்றுக் கொ ண்டனர் . 
என வே கலி லி யோ அங்கு ஒரு பேராசிரியராக மிகச் 

சிறப்பாக பணி யாற்றி னார் . 
அவர் அங்கேயே குடியேறி ஒரு குடும்பத்தையும் 
அமைத்துக் கொண்டார் . அறிவியலுக்கானக் கருவிகளை உருவாக்க ஒரு 
பட்டறை அமைத்தார் . அவர் செய்த நல்ல விஷயங்களைப் பற்றி ய 
செய்திகள் வே கமாக பரவியது . ஐ ரோப்பா முழுவதிலும் இருந்து 

ஆர்டர்கள் வந்தன . கலி லி யோ 18 வருடங்கள் படு வா வில் 

கழித்தார் . அது அவரது வாழ்க்கையின் மகிழ்ச்சியான காலம் . 
எவ்வாறாயினும் , கலி லி யோ இறுதியில் அமைதியற்றவராக இருந்தார் . 

அவர் ஒரு பெரிய நகரத்தில் வாழவும் வேலை செய்யவும் , 

பரி சோதனைகள் செய்ய அதிக நேரம் வே ண்டும் என்றும் 
விரும்பினார் . அவர் மீண்டும் புளோரன்ஸ் செல்ல விருப்பப்பட்டார் 
ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த எந்த வேலையும் பெறும் அளவுக்கு 

அவர் இன்னும் பிரபலமாகியிருக்கவில்லை . 


13 


கோப்பர்நிக்கஸ் சொல்வது சரி என்று 
கலி லி யோ நம்பினார் . ஆனால் பலர் அதை 

ஒப்புக் கொள்ள வில்லை . 
கத் தோலிக்க திருச்சபையின் தலைவர்கள் 
கோப்பர் நிக்கஸின் கோட்பாடு பைபிளின் 
போ த னை க்கு எதிரானது என்று கூறினர் . 
அந்த நாட்களில் , தே வா லய அதி கா ரி கள் 

- மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் . 
- அவர்களுக்கு எதிராக பேசியவர்கள் 
பெரும்பாலும் சித்திரவதை செய்யப்பட்டனர் 

- அல்லது கொல்லப்பட்டனர் . 

கலி லி யோ உண்மையில் என்ன 
நினைத்தாரோ அதை பொது வில் சொல்வது 
மிகவும் ஆபத்தானது . 1604 ஆம் ஆண்டில் 

வெடிக்கும் நட்சத்திரம் வானத்தில் 
எரிந்த போது , கலி லி யோ வான வியலில் 

- அதிக ஆர்வம் காட்டினார் . 


பல்கலைக்கழகத்தில் , கலி லி யோ வானியலையும் 
கணிதத்தையும் கற்பித்தார் . சூரியனும் பூமியும் விண் வெளியில் 
எவ்வாறு நகர்கின்றன என்பது குறித்த பழைய 
நம் பிக்கைகளை அவர் கேள்வி கேட்கத் தொடங்கினார் . 
க லி லி யோ வின் காலத்தில் பெரும்பாலான மக்கள் பூமி தான் 
பிரபஞ்சத்தின் மையம் என்று நம்பினர் . மேலும் , சூரியன் , 
சந்திரன் மற்றும் கிரகங்கள் பூமி யை வட்டங்களில் சுற்றி 
வந்தன என்று அவர்கள் நினைத்தார்கள் . ஆனால் கலி லி யோ 
பிறப்பதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு , நிக் கோலா 
கோப்பர் நிக்கஸ் என்ற நபர் வேறு ஒரு கோட்பாட்டை 
பரிந்துரைத்திருந்த்தார் . பூமியும் பிற கிரகங்களும் சூரியனைச் 
சுற்றியும் , சந்திரன் பூமியைச் சுற்றியும் பயணிக்கிறது என்று 
அவர் கூறினார் . 


1609 ஆம் ஆண்டில் , கலிலியோவின் வாழ்க்கையை வியத்தகு 
முறையில் மாற்றிய ஒன்று நடந்தது . ஒரு அற்புதமான 
கண்டுபிடிப்பு பற்றிய செய்தியை அவர் கேள்விப்பட்டார் . 
அது , டச்சு ஒளியியல் வல்லுநர்கள் தொலைநோக்கி 
தயாரிப்பது எப்படி என்பதைக் கண்டுபிடித்தனர் என்பதாகும் . 
இது ஒரு குழாயில் இரண்டு லென்ஸ்கள் மட்டுமே . 
ஆனால் நீங்கள் அதன் வழியாகப் பார்த்தபோது , தொலைதூர 
பொருள்கள் அருகில் இருந்தன ! கலிலியோ தனது சொந்த 
தொலைநோக்கிகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் . 
அவர் விரைவில் பலவற்றை உருவாக்கினார் , அது 
டச்சுக்காரர்கள் உருவாக்கியதை விட சிறந்தது . 


வெனிஸ் நகரத்தின் ஆளுநர்களுக்கு தொலைநோக்கி 
மூலம் அவர்கள் என்ன காணக்கூடும் என்பதைக் காட்ட 
கலிலியோ ஏற்பாடு செய்தார். அவர்கள் வெனிஸில் 
உள்ள செயின்ட் மார்க்ஸ் சதுக்கத்தில் உள்ள 
மணிக்கூண்டு கோபுரத்தின் உச்சிக்குச் சென்றனர் . 
அற்புதமான புதிய கருவியால் ஆளுநர்கள் மிகவும் 
ஈர்க்கப்பட்டனர் . அவர்களால் 24மைல் ( 38 கிலோமீட்டர் ) 
தொலைவில் உள்ள படுவாவின் ஒரு தேவாலயத்தையும் 
பல தொலைதூர விஷயங்களையும் பார்க்க முடிந்தது . 
தொலைநோக்கி எல்லாவற்றையும் ஒன்பது மடங்கு 
பெரிதுபடுத்திக் காட்டியது . கலிலியோ 
தொலைநோக்கியை டோஜ் என்று அழைக்கப்பட்ட 
வெனிஸின் ஆட்சியாளருக்கு வழங்கினார், பதிலுக்கு 
அவருக்கு ஒரு பெரிய ஊதிய உயர்வு கிடைத்தது , 
மேலும் அவரை வாழ்நாள் முழுவதும் படுவாவில் 
பணியில் இருக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது . 
கடைசியில் கலிலியோ உண்மையில் பிரபலமானார் . 


16 


கலிலியோவின் தொலைநோக்கிகள் எல்லாவற்றிலும் 
மிகச் சிறந்தவை . ஆர்டர்கள் குவிந்தன. துல்லியமான 
லென்ஸ்கள் தயாரிப்பது அந்த நாட்களில் மிகவும் 
கடினமானதாக இருந்தது , மேலும் கலிலியோ உயர்ந்த 
தரத்தை குறிக்கோளாக அமைத்தார் . 
இதன் தரம் போதுமானது என்று கலிலியோ 
நினைத்தாலொழிய எந்த தொலைநோக்கியும் அவரது 
பட்டறையை விட்டு வெளியேறவில்லை . 

ஒரு தெளிவான இரவு , அவர் தன்னிடமிருந்த 
30 மடங்கு பெரிதாக்கக்கூடிய மிகச் சிறந்த 
தொலைநோக்கியை ஒன்றை எடுத்து , அதன் 
மூலம் வானத்தை நோக்கத் தொடங்கினார் . 
கலிலியோ பார்த்தது அவரை முற்றிலும் 
ஆச்சரியப்படுத்தியது . அவர் எங்கு 
பார்த்தாலும் , புதிதாக ஏதோ ஒன்று இருந்தது 
அது நீங்கள் வெறும் கண்ணால் மட்டுமே 

பார்க்க முடியாத ஒன்று . 


கலிலியோ பார்த்த ஒரு பொருள் நிலவு ஆகும். அந்த காட்சி அவரை 
சிலிர்க்க வைத்தது . நிலாவின் மேற்பரப்பு மேடுபள்ளமற்ற சமதளமானது 
என்று பல நூற்றாண்டுகளாக மக்கள் நம்பி வந்தனர் . தனது 
தொலைநோக்கி வழியாக , நிலவின் மேற்பரப்பில் பெரிய மலைகள் 
மற்றும் பள்ளங்களை கலிலியோவால் தெளிவாகக் காண முடிந்தது . 
நிலவின் மேற்பரப்பு கரடுமுரடானதாகவும் சீரற்றதாகவும் இருந்தது . 

இந்த கண்டுபிடிப்புகள் பழைய கோட்பாட்டை 
தகர்த்துவிடக்கூடியவை என்பதை கலிலியோ அறிந்திருந்தார் ! அவை 
அறிவியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் . அவர் தனது தொலைநோக்கி 
மூலம் தனது சொந்த அறிவியல் கருத்துக்களை சரியென நிரூபிக்க 
முடியும் . அந்த பழங்கால பேராசிரியர்கள் அவரை எப்படி 
வெறுப்பார்கள்! 


19 


வானமெங்கும் , தொலைநோக்கி இல்லையென்றால் கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற 
நட்சத்திரங்களை கலிலியோ கண்டார் . அவர் தான் கண்டவற்றை கவனமாக , குறிப்பெடுத்து 
நிறைய ஓவியங்களை உருவாக்கினார் . இது மிகவும் உற்சாகமளிப்பதாக இருந்தது . அவர் 
அடுத்து என்ன கண்டுபிடிப்பார் ? 


ஜனவரி 1610 இல் கலிலியோ தனது 
மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றை செய்தார் . 
வியாழன் கிரகத்தைக் கவனித்த அவர், அது 
மூன்று சிறிய நட்சத்திரங்களைக் கொண்டு ஒரு 
வரிசையில் இருப்பதைக் கவனித்தார் . இது 
தற்செயலாக இருக்கலாம் . ஆனால் மறுநாள் இரவு 
மூன்று நட்சத்திரங்களும் இருந்தன, அவற்றின் 
முறை மாறியிருந்தன . பல இரவுகளில் கலிலியோ 
வியாழனைக் கண்டார் . 

சில இரவுகளில் அவர் மூன்றுக்கு பதிலாக 
நான்கு நட்சத்திரங்களைக் கண்டார் . முறை 
மாறிக்கொண்டே இருந்தது , 


மேலும், சில நேரங்களில் அவரால் அவை அனைத்தையும் 
பார்க்க முடியவில்லை , ஆனால் வியாழனை நான்கு 

சிறிய நட்சத்திரங்கள் தொடர்ந்தவாறு இருந்தன . 
அதற்கு ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்க முடியும் . 
வியாழனுக்கு அதைச் சுற்றி வரும் சந்திரன்கள் 

இருந்தன! அவற்றில் ஒன்றை அவரால் பார்க்க 
முடியாதபோது , அது வியாழனுக்குப் பின்னால் 

இருந்ததால் தான் . 
கலி லி யோ தொலைநோக்கியின் அதிசயங்களைப் 
பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்பினார் . 

ஒரு சில வாரங்களில் , அவர் தி ஸ்டாரி 
மெசஞ்சர் என்ற புத்தகத்தை எழுதினார் . அவர் 

எதிர்பார்த்தது போலவே அது ஒரு பரபரப்பை 
உருவாக்கியது . ஆனால் சிலர் இதெயெல்லாம் 
அவருடைய கட்டுக்கதைகள் என்றார்கள் . அவரது 
எதிரிகள் பொறாமைப்படுவதாகவும் 

சிலர் கூறினார்கள் . 


டஸ்கனியின் கிராண்ட் டியூக்கின் குடும்பப் 
பெயர் மெடிசி , எனவே கலிலியோ தான் 

கண்ட வியாழனின் நிலவுகளை “ தி 
மெடிசியன் ஸ்டார்ஸ் . ” (இன்று நாம் 

அவைகளை கலிலியன் மூன்ஸ் என்று 
அழைக்கிறோம் : அயோ , யூரோபா , கன்மீட் 

மற்றும் காலிஸ்டோ.) 
என்று அழைக்கப்படுகிறது . அவருடைய 
திட்டம் வேலை செய்தது . கிராண்ட் டியூக் 

முகஸ்துதிக்கு ஆட்பட்டு கலிலியோவை 
அவரது தனிப்பட்ட “ தத்துவஞானி மற்றும் 
கணிதவியலாளர் . ” என்ற பதவியில் 

அமர்த்திக்கொண்டார் . 
எனவே கலிலியோ, புளோரன்சில் வசிக்கச் 

சென்றார் . 


கலிலியோ கருத்துக்களைச் சொல்லும் விதத்தின் மூலம் அடிக்கடி மக்களை 
வருத்தமுறச்செய்தார் . அவர் எப்போதும் தான் நினைத்ததைச் சொன்னார் , 
அவருடன் உடன்படாத எவரோடும் அவர் தனது நேரத்தை வீணடிக்க 
விரும்பவில்லை. அவர் மீண்டும் டஸ்கனிக்குச் சென்றால் , 
பல்கலைக்கழகத்திலும் தேவாலயத்திலும் உள்ள அவரது பழைய 
எதிரிகளிடமிருந்து அவருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அவரது நண்பர்கள் 
எச்சரித்தனர் . ஆனால் கலிலியோ பிடிவாதமாக இருந்ததோடு அவர்களது 
எச்சரிக்கைகளை புறக்கணித்தார் . சொந்த ஊரில் வேலை 
வாங்குவதற்கான திட்டம் அவரிடம் இருந்தது . அவர் இப்போது மிகவும் 
பிரபலமானவர் , அவரை யாரும் தொடமுடியாது என்று அவர் நினைத்தார். 


23 


ஆனால் இன்னமும் பலர் கலிலியோவின் கருத்துக்களை நம்பவில்லை. 
எனவே அடுத்த ஆண்டு , 1611 இல் , அவர் ரோம் செல்ல முடிவு 
செய்தார் . அங்கு அவர் தனக்கு அறிமுகமான மிக சக்திவாய்ந்த மற்றும் 
முக்கியமான அறிவியலாளர்களிடம் தொலைநோக்கியைக் 
காண்பித்தார் . 

இந்த பயணம் கலிலியோவுக்கு ஒரு வெற்றிகரமானதாக அமைந்தது . 
தோழமையான ஆளுமை , மற்றும் திறமையான விரிவுரையாற்றல் , 
மற்றும் அற்புதமான புதிய கருவியின் செயல்முறை விளக்கங்களுடன் 
பார்வையாளர்களைக் கவர்ந்தார் . அவர் சென்ற எல்லா இடங்களிலும் 
அவர் ஒரு கௌரவ விருந்தினராக வரவேற்கப்பட்டார் . அவர் ஐந்தாம் 
போப் பால் அவர்களை ஒருமுறை சந்தித்தார் . அந்த சந்திப்பு ஒரு 
பெரிய வெற்றியாக அமைந்ததில் கலிலியோ மிகுந்த மகிழ்ச்சி 
அடைந்தார் . இறுதியாக பூமியும் கிரகங்களும் கோப்பர்நிக்கஸ் கூறியது 
போல் சூரியனைச் சுற்றி வருகின்றன என்று கற்பிக்க அவர் 
அனுமதிக்கப்படலாம் . 


ஆனால் அவர் தனது எதிரிகளை மறந்துவிட்டார் . கிராண்ட் டியூக் 
அவருக்கு ஒரு பெரிய சம்பள உயர்வைக் கொடுத்து அவருக்கு 
சிறப்பு சலுகைகளை வழங்கியதால் அவர்கள் மிகவும் 
பொறாமைப்பட்டனர். பொதுவில், அவருடைய சில அறிவியல் 
கருத்துக்களை அவர்கள் விமர்சித்தனர் . தனிப்பட்ட முறையில் , 
அவர்கள் அவரது வீழ்ச்சியைத் திட்டமிடத் தொடங்கினர் . 
கலிலியோ தனது விமர்சகர்களுடன் வாதிட முயன்றபோது 
மென்மேலும் சிக்கல்களை சந்திக்க நேர்ந்தது . 


கலிலியோவை தேவாலயத்தின் மூத்த அதிகாரி கார்டினல் 
பெல்லார்மைன் வரவழைத்தார் . அவர் ஒரு கடுமையான 
அறிவுரையைப் பெற்றார் , மேலும் திரும்பிச் சென்று அமைதியாக 
இருக்கும்படி கூறபட்டார் . ஏமாற்றமடைந்த கலிலியோ 
புளோரன்ஸ் திரும்பி குறைந்தபட்சம் சிறிது காலம் மற்ற 
விஷயங்களில் கவனம் செலுத்தினார் . 


கலிலியோவுக்கு விவகாரங்கள் மோசமடையத் தொடங்கின . 
1614ஆம் ஆண்டில் , ஒரு மதகுரு அவரையும் , பூமி தான் சூரியனைச் 
சுற்றி வருகிறது என்ற அவரது கருத்துக்களையும் கண்டித்து ஒரு 
பிரசங்கம் செய்தார் . கலிலியோவின் நிலைமை மோசமாக இருப்பதை 
அவரது நண்பர்கள் அறிந்திருந்தார்கள் . அவர்கள் அவரை அமைதியாக 
இருக்கவும் , தாழ்ந்து போகும்படியும் ஆலோசனை கூறினார்கள் . 
கலிலியோ மிகவும் கவலையடைந்து நோய்வாய்ப்பட்டார் . 
அப்படியிருந்தும் அவர் தனது நண்பர்களின் ஆலோசனையை 
ஏற்கவில்லை . அவர் ரோம் நகருக்கு சென்று தனது கருத்தை 
வாதிடுவதில் உறுதியாக இருந்தார் . அதனால் அவரது விவகாரத்தில் 
என்ன செய்வது என்று தேவாலய அதிகாரிகள் முடிவு செய்ய 
வேண்டியிருந்தது . பூமியே பிரபஞ்சத்தின் மையமாக இருக்க வேண்டும் 
மற்றும் பூமி சூரியனைச் சுற்றி வருவதாக நம்புவது தேவாலயத்திற்கு 
எதிரான கடுமையான குற்றம் என்றும் அவர்கள் அறிவித்தனர் . 


எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு போப் ஐந்தாம் பால் 
இறந்தார் . கலிலியோவின் பழைய நண்பரான 
எட்டாம் அர்பன், புதிய போப்பானார் . புதிய போப் , 
கோப்பர்நிக்கஸின் கோட்பாட்டை மீண்டும் 
விவாதிக்க அனுமதிப்பார் என்று கலிலியோ 
நம்பினார் . அவர் போப்பைப் பார்க்கச் சென்றார் , 
ஒரு புத்தகம் எழுத அனுமதி பெற்றபோது 
மகிழ்ச்சியடைந்தார் . ஆனால் ஒரு நிபந்தனை 
இருந்தது . அது , பூமி உண்மையில் சூரியனைச் 
சுற்றி வருகிறது என்று அவர் சொல்லக்கூடாது 
என்றும் சூரியன் தான் பூமியைச் சுற்றி 
வரக்கூடும் என்றும் அவர் சொல்ல 
வேண்டும் என்பதாகும் . 


தனக்கு வேறு வழியில்லை என்பதை கலிலியோ உணர்ந்தார் , எனவே அவர் 
ஒப்புக்கொண்டார் . அவர் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதினார் . ஆனால் 

- அவர் போப்பின் எச்சரிக்கையைப் போதுமான அளவு பெரிதாக 
எடுத்துக்கொள்ளவில்லை . அவருடைய எதிரிகள் அதில் தங்கள் வாய்ப்பைக் 

கண்டார்கள் . கலிலியோ அவரை கேலி செய்கிறார் என்று அவர்கள் 
போப்பைத் தூண்டிவிட்டனர் . போப் கோபமடைந்து , கலிலியோ ரோம் 

நகரின் ஒரு தேவாலய நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும் என்று 
உத்தரவிட்டார் . இது பயங்கரமானதொரு அதிர்ச்சி . கலிலியோவுக்கு 68 வயது 
மற்றும் உடல்நிலை சரியில்லை. விசாரணை மோசமாக நடந்தால் சித்திரவதை 
செய்யப்படலாம் அல்லது அவர் சிறையில் அடைக்கப்படலாம் என்று 

பல அறிந்திருந்தார் . 


79 


பூமி சூரியனைச் சுற்றி வருவதாக நம்பவில்லை என்று கூறிய வார்த்தைகளைப் 
படிக்க கலிலியோ ஒப்புக்கொண்டார் . அந்த வார்த்தைகள் பொய்யானவை 
என்பதை அவர் உளப்பூர்வமாக அறிந்தார் . பின்னர் அவர் தனது தண்டனையை 
கேட்க மீண்டும் நீதிமன்றத்திற்குச் சென்றார் . தேவாலயத்தை 
புண்படுத்தியதற்காக வருந்துவதாகக் காட்ட அவர் ஒரு வெள்ளை அங்கி 
அணிய வேண்டியிருந்தது . சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டபோது அவர் 
மண்டியிட்டு கேட்டுக்கொண்டிருந்தார் . 


ரோம் வரமுடியாத அளவுக்கு உடல்நிலை 
சரியில்லாமல் இருப்பதாக கலிலியோ முறையிட்டார் , 
ஆனால் அவரை விடப்போவதில்லை என்ற அளவிற்கு 
போப் மிகவும் கோபமாக இருந்தார் . கலிலியோ உடல் 
நலம் சிறிது தெரியதாக உணர்ந்தபோது , டஸ்கனியின் 
கிராண்ட் டியூக் அவரது பயணத்தை வசதியாக இருக்க 
உதவியதுடன், அவரை ரோமில் கவனிக்க ஏற்பாடும் 
செய்தார் . 

விசாரணை சரியாக நடக்கவில்லை. தனக்கு 
எதிராக ஏன் பலர் இருக்கிறார்கள் என்பதை 
கலிலியோவால் இன்னும் புரிந்து கொள்ள 
முடியவில்லை . அவர் சிறை அல்லது இன்னும் 
மோசமான தண்டனை குறித்து பயந்துவிட்டார் . 
ஆனால் இதைத் தவிர்க்க ஒரு வழி இருந்தது . 


துரதிர்ஷ்டவசமாக, கலிலியோ பார்வையை இழந்துவிட்டார். அப்படியிருந்தும் 
அவர் புதிய கருத்துக்களை சிந்தித்துக்கொண்டே இருந்தார் . தனது மகன் மற்றும் 
நண்பர்களின் உதவியுடன் , அவர் இறுதிவரை பணியாற்றியபடி இருந்தார் . அவர் 

தனது 78 வது பிறந்தநாளுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்டார் , 
அறிவியல் சிந்தனையை மாற்ற உதவும் பல முக்கியமான கோட்பாடுகளையும் 

கண்டுபிடிப்புகளையும் விட்டுச்சென்றுள்ளார் . 


இறுதியில் , கலிலியோவுக்கு அது அவ்வளவு மோசமானதாக இல்லை. அவர் 
ஒரு அசலான சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. அவர் புளோரன்ஸ் 
நகருக்கு வெளியே தனது சொந்த வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார் . 
ஆனால் அவர் அங்கே அமைதியாக இருக்க வேண்டுமென கடுமையான 
கெடுபிடிகள் இருந்தது . அவரது புத்தகங்கள் தடை செய்யப்பட்டன , 
பார்வையாளர்கள் அவரைப் பார்க்க சிறப்பு அனுமதி பெற வேண்டியிருந்தது . 
கலிலியோ அறிவியலைப் பற்றி சிந்திப்பதை எதுவும் தடுக்க முடியவில்லை ! 
அவரைச் சுற்றியுள்ள உலகைப் பற்றி அவரது கற்பனையும் ஆர்வமும் 
எப்போதும் போல் வலுவாக இருந்தன . அவர் 70 வயதை கடந்தவர் , ஆனால் 
பொருட்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பது பற்றி முக்கியமான புதியதொரு 
புத்தகத்தை எழுதினார் . ஒரு நண்பர் , ஹாலந்தில் அதை வெளியிட 
முடியுமாகையால் அதை கடத்திச் சென்றார் . கலிலியோ புத்தகம் எப்படி 
வெளிவந்தது என்று தனக்குத் தெரியாது என்று கூறினார். நிச்சயமாக , அது 
உண்மை இல்லை ! ஆனால் அவர் அதிலிருந்து தப்பிவிட்டார் . 


